தமிழ்நாடு அரசு 

2009 


[ Regd . No . TNICCN/ 467 / 2009 - 11 . 
[ விலை : ரூ . 0 .80 காசு . 


நாடு 


தமிழ்நாடு அரசிதழ் 


ஆணையின்படி வெளியிடப்பட்டது . 


வாய்ை 


எமைாே 


யே வெல்லும் 


எண் 35 ] 


சென்னை, புதன்கிழமை , செப்டம்பர் 9, 2009 
ஆவணி 24 , திருவள்ளுவர் ஆண்டு- 2040 


பகுதி VI - பிரிவு 1இன் இணைப்பு 
துறைத் தலைவர்களுடைய அறிவிப்புகள் 


1983ஆம் ஆண்டு தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்கள் சட்டப்பிரிவுகளின்கீழ் செயல்படாத சங்கங்களை 
கலைத்தல் மற்றும் கலைத்தல் அலுவலரை நியமித்தல் பற்றிய அறிவிக்கைகள் . 

ஏ . எச் . டி. டிபி . 35 . குருபரப்பள்ளி ஆடுவளர்ப்பு கூட்டுறவு சங்கம் . 


(ந . க . எண் 706/ அ2 /2009.) 
ஏ. எச் .டி . டிபி . 35 குருபரப்பள்ளி ஆடுவளர்ப்பு கூட்டுறவு சங்கத்தினை 1983ஆம் ஆண்டு தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் 
சட்டப் பிரிவு 137 (2 ) ( பி ) யின் கீழ் கலைத்து அனைத்து செயல்பாடுகளையும் நிறுத்தி ஆணையிடப்படுகிறது . 138(1 ) யின் கீழ் 
கலைக்கப்பட்ட இச்சங்கத்தின் பொறுப்புகளையும் ஆஸ்திகளையும் மேற்கொள்ளும் பொருட்டு உதவி இயக்குநர் , கால்நடை பராமரிப்புத் 
துறை , கிருஷ்ணகிரி அவர்கள் கலைப்பு அலுவலராக நியமனம் செய்யப்படுகிறார் . 

ஏ .எச் . டி . டிபி . 95 . கெரிகேப்பள்ளி ஆடுவளர்ப்பு கூட்டுறவு சங்கம் . 


(ந .க . எண் 2308 / அ2/ 2009.) 
ஏ .எச் .டி . டிபி . 95 கெரிகேப்பள்ளி ஆடுவளர்ப்பு கூட்டுறவு சங்கத்தினை 1983ஆம் ஆண்டு தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் 
சட்டப் பிரிவு 137 (2) ( பி ) யின் கீழ் கலைத்து அனைத்து செயல்பாடுகளையும் நிறுத்தி ஆணையிடப்படுகிறது . 138(1 ) யின் கீழ் 
கலைக்கப்பட்ட இச்சங்கத்தின் பொறுப்புகளையும் , ஆஸ்திகளையும் மேற்கொள்ளும் பொருட்டு உதவி இயக்குநர் , கால்நடை பராமரிப்புத் 
துறை , கிருஷ்ணகிரி அவர்கள் கலைப்பு அலுவலராக நியமனம் செய்யப்படுகிறார் . 

ஏ . எச் . டி . டிபி . 33 . கம்பைநல்லூர் ஆடுவளர்ப்பு கூட்டுறவு சங்கம் . 

(ந .க . எண் 2416 / 02/2009 .) 
ஏ . எச் .டி . டிபி . 33 கம்பைநல்லூர் ஆடுவளர்ப்பு கூட்டுறவு சங்கத்தினை 1983ஆம் ஆண்டு தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் 
சட்டப் பிரிவு 137(2) (பி ) யின் கீழ் கலைத்து அனைத்து செயல்பாடுகளையும் நிறுத்தி ஆணையிடப்படுகிறது . 138(1) யின் கீழ் 
கலைக்கப்பட்ட இச்சங்கத்தின் பொறுப்புகளையும் ஆஸ்திகளையும் மேற்கொள்ளும் பொருட்டு உதவி இயக்குநர் , கால்நடை பராமரிப்புத் 
துறை , தர்மபுரி அவர்கள் கலைப்பு அலுவலராக நியமனம் செய்யப்படுகிறார் . 


தர்மபுரி , 
2009 ஜூலை 


31 . 


மா . சந்திரன் , 
மண்டல இணை இயக்குநர் , 
கால்நடை பராமரிப்புத் துறை. 


தமிழ்நாடு அரசுக்காக சென்னை எழுதுபொருள் மற்றும் அச்சுத் துறை இயக்குநரால் 

அச்சிடப்பட்டு வெளியிடப்பட்டது . 
DTP - VI- 1 ( T - Sup.) ( 35 ) - 1 


